GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 3 . 20 Paise . 


NT OF 


AM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


GOVERN 


ITVA I PRE 


ZAMES 


ADUA 


tes 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


RIUMPHS 


No. 31] 


CHENNAI, WEDNESDAY , AUGUST 5 , 2015 
Aadi 20 , Manmadha, Thiruvalluvar Aandu - 2046 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , வேலூர் . 
வேலூர் மாவட்டம் , வேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தெள்ளூர் ஊராட்சி மன்ற 
தலைவரே தனித்து செயல்பட அதிகாரம் அளித்தல் பற்றிய அறிவிக்கை 


254 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 
Loss of Certificates . . . . . . 


. 


255- 260 


DTP - VI-2(31) 


[ 253 ] 


| 


254 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


[Part VI— Sec. 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , வேலூர் 
வேலூர் மாவட்டம் , வேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தெள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவரே தனித்து செயல்பட 

அதிகாரம் அளித்தல் பற்றிய அறிவிக்கை . 

ந .க . அ1/ 1390/2012 , உ . இ . (ஊராட்சி )] 
NO.VI(2)/123/2015 . 

வேலூர் மாவட்டம் , வேலூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த தெள்ளூர் ஊராட்சியில் , ஊராட்சி மன்றத்தலைவர் , துணைத்தலைவர் 
மற்றும் 10 ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களிடையே கருத்தொற்றுமை ஏற்படாத காரணத்தினால் , கடந்த 04 - 05 - 2015 - ம் 
தேதியன்று , ஊராட்சி மன்றத் தலைவரால் கூட்டப்பட்ட மாதாந்திர கூட்டத்திற்கான பொருள் நிரல் ( Agenda ) குறித்து முன்கூட்டியே 
தகவல் தெரிவித்திருந்தும்கூட , ஒரு வார்டு உறுப்பினர் தவிர்த்து மற்ற 11 உறுப்பினர்கள் தீர்மானப் பதிவேட்டில் கையெழுத்திடாமலும் , 
கூட்டத்தில் பங்கேற்காமலும் புறக்கணித்துள்ளனர் . மேலும் 11 - 05 - 2015 - ம் தேதியன்று தெள்ளூர் ஊராட்சி மன்றத்தலைவர் 
திரு . கே . கன்னியப்பன் என்பவர் , வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்துள்ள மக்கள் குறை தீர்வுநாள் 
மனுவில் , 1 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு (204)/ 3 - ன்படி , தெள்ளூர் ஊராட்சியின் நிர்வாகத்தை தலைவரே முழு 
பொறுப்பேற்று நடத்த அனுமதி வழங்குமாறு கோரல் அல்லது 2 . தெள்ளூர் ஊராட்சியின் வங்கி கணக்குகளில் கையெழுத்திடும் 
பொறுப்பில் இருந்து விடுவித்து விடவும் , என இருவகையான கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டது . அதே நாளன்று , தெள்ளூர் 
ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ள மக்கள் குறைதீர்வு நாள் மனுவில் , 
ஊராட்சி நிர்வாகத்தில் , ஊராட்சித் தலைவரது மகன் தலையிட்டு , முறைகேடு மற்றும் அத்துமீறலில் ஈடுபடுவதால் தக்க நடவடிக்கை 
மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது . இத்தகைய இடர்பாட்டினை சுமூகமாக தீர்க்கவும் , ஊராட்சி நிர்வாக நலன் கருதியும் , 
25 - 5 - 2015 - ம் தேதியன்று , தெள்ளூர் ஊராட்சி மன்றத்தலைவர் , துணைத்தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களையும் 
இவ்வலுவலக அவசரக்குறிப்பாணை ( கடித எண் . அ1/1390/2012 , நாள் : 28 - 05 - 2015 ) மூலம் தகவல் அனுப்பி , நேரில் அழைத்து , வேலூர் 
உதவி இயக்குநர் (ஊராட்சிகள் ) விசாரணை செய்தபோது , 29 - 05 - 2015 - ம் தேதியன்று தெள்ளூர் ஊராட்சியில் நடைபெறவுள்ள 
மாதாந்திர கூட்டத்தில் , கோரிக்கையை ஏற்று செயல்பட்டால் , தீர்மானத்தில் வார்டு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஒற்றுமையுடன் 
செயல்படுவோம் என துணைத்தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டதை 
அடுத்து , மேற்படி தினத்தில் (29 - 05 - 2015 ) நடத்தப்பட்ட ஊராட்சி மன்றத்க்கூட்டத்தில் , ஒரேயொரு வார்டு உறுப்பினர் தவிர , 
துணைத்தலைவர் உள்பட ஏனைய வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்று , பொருள் எண் 1 முதல் 4 வரையிலான தீர்மானங்கள் 
நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெள்ளூர் ஊராட்சி மன்றத்தலைவரது 12 - 06 - 2015 - ம் தேதியிட்ட கடிதத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது . 
மேலும் , தெள்ளூர் ஊராட்சியில் , தலைவர் மற்றும் துணைத்தலைவர் ஆகியோரிடையே கருத்து வேறுபாடு காரணமாக துணைத்தலைவர் 
காசோலையில் கையெழுத்திடாமல் ஊராட்சிப் பணியாளர்கள் மற்றும் மாநில பேரிடர் பொறுப்பு நிதி திட்டப் பணிகளுக்கான நிலுவைத்தொகை 
வழங்கப்படாமல் பணிகள் அனைத்தும் முடங்கிய நிலையில் , வட்டார வளர்ச்சி அலுவலர் (கி . ஊ ), துணை வட்டார வளர்ச்சி 
அலுவலர்(ஊராட்சிகள் ) மற்றும் உதவிப்பொறியாளர் ஆகியோர் தலைமையில் 01- 07 - 2015 அன்று தெள்ளூர் ஊராட்சியில் கலந்தாய்வு 
கூட்டம் நடத்தி , தற்காலிகமாக நிலுவை காசோலைகளில் துணைத்தலைவரால் கையொப்பம் இடப்பட்டு வழங்கப்பட்டன . தலைவர் 
மற்றும் துணைத்தலைவர் இடையே நிலவிவரும் வேறுபாட்டினாலும் , காசோலையில் துணைத்தலைவர் கையொப்பமிட மறுப்பதாலும் , வேறு 
ஒரு வார்டு உறுப்பினர் காசோலையில் கையொப்பமிட ஊராட்சி மன்றத் தீர்மானம் இயற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் வேளையில் இதர 
ஊராட்சி உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு வருகை தர முன்வராத நிலையினால் , தெள்ளூர் ஊராட்சியில் பணிகள் மேற்கொள்ள முடியாமலும் 
இயற்றப்படும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமலும் மிகுந்த இடர்பாடுகள் ஏற்படுவதை தடுக்கும்வண்ணம் தமிழ்நாடு ஊராட்சிகள் 
சட்டப்பிரிவு 203 - ன்படி பரிட்சார்ந்த முறையில் தற்காலிகமாக 6 மாத காலத்திற்கு ஊராட்சியில் காசோலையில் கையொப்பமிடும் 
அதிகாரம் முழுவதும் ஊராட்சி மன்றத்தலைவருக்கு அளிக்க வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலரால் ( கி . ஊ ) பரிந்துரைக்கப்பட்டது . 
இதற்கிடையில் , 19 - 06 - 2015 அன்று தெள்ளூர் ஊராட்சி மன்றத்தலைவர் , சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள நீதிப்பேராணை 
விண்ணப்பத்தில் வழக்கு எண் 16182/2015), தான் மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்த மக்கள் குறைதீர்வு நாள் மனுவில் விடுத்துள்ள 
கோரிக்கையினை நிறைவேற்றுமாறு கோரப்பட்டதன் பேரில் , இக்கோரிக்கையினை சட்ட விதிகளுக்கு ஏற்ப பரிசீலனை செய்து , ஊராட்சி 
துணைத்தலைவருக்கும் , வழக்கு மனுதாரரான தெள்ளூர் ஊராட்சி மன்றத் தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பி உரிய உத்தரவினை , 
தீர்ப்புரை நாள் கிடைக்கப்பெற்ற தேதியிலிருந்து 8 வார காலத்திற்குள் பிறப்பிக்குமாறு ஆணையிடப்பட்டது . இதனை கருத்தில் 
கொண்டு , மாவட்ட ஆட்சியரது ஏற்பினை முன்னிலைப்படுத்தி , 10 - 07 - 2015 - ம் தேதியன்று தெள்ளூர் ஊராட்சி மன்றத்தலைவர் மற்றும் 
துணைத்தலைவர் ஆகிய இருவரும் ஆஜராகி , மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் விசாரித்து வாக்குமூலம் பெறப்பட்டது . மாண்பமை 
சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புரையில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படியும் , தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 , பிரிவு 204(3)- ன்கீழ் , 
ஊராட்சி ஆய்வாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் 
மேற்பார்வையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் நாளிலிருந்து 3 மாதங்களுக்கு மிகைப்படாமல் , ஊராட்சி மன்றக் கூட்டத்தை 
கூட்டாமல் , ஊராட்சி மன்றத் தலைவரே தனித்து செயல்பட அதிகாரம் அளித்து அறிவிப்பு செய்யப்படுகிறது . 

இந்த அறிவிப்பு , தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் 
அமுலுக்கு வரும் என அறிவிக்கப்படுகிறது . 
வேலூர் , 

இரா . நந்தகோபால் , 
2015 ஜூலை 27 . 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


ராட்சிகள் ) மற்றுமாக நிலுவை காவேறுபாட்டினாலும் 
என்றத் தீர்மானம் 


G 


Aug . 5, 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


255 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates /Matriculation Certificates / Diploma Certificates/ 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being 
taken to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should be treated 
as invalid and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo -Indian 
Schools as the case may be for cancellation : 


C . N . C . 
Number 


Month 
and Year 


Details of 
Examination 


Reference Number 

and Date 


Name of the Candidate Register Number 
and Institution and Certificate 

Number 
( 2 ) 

( 3) 


( 1) 


(4 ) 


(5) 


(6 ) 


No. VI(2 )/ 124 /2015 . 

1 Sathiya , M . 


191250 
JA 029491 


August 2013 


TEJ First Class 


5.5 . TOT 109560/1_ 14 (3)/ 2015 , 

17 - 07 – 2015 . 


387858 
SC 757591 


February 2014 


TES First Class 
with Distinction 


February 2014 


TTJ First Class 


JA 136534 


667846 
SC 764332 


August 2014 


TTS First Class 
with Distinction 


S . LOGLOGI, 

தலைவர் , 
தேர்வு வாரியம் , 
08606060T -600 025 . 


No. VI(2 )/ 125 /2015 . 


மாதம் 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மற்றும் 
வருடம் . 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) (2 ) 

Gobichettipalayam : 
Karthikraja , P . 


(5 ) 


(6 ) 


302283 


March 2010 


S .S .L .C . 


16 .8 . 67600 003672413 /(3)2015 , 

15 - 7 - 2015 . 


184233 


Do . 


187173 


DO . 


P . Karuppathal 
E . Ramesh 
Prakash . R . 
S . Priya 
Singaravelan , B .S . 
N . Sampath Kumar 
Kowsalya, J. 
Sathiya , M . 
Krishnamoorthy, M . 
Ashokkrishnan , P . 
Marimuthu , C . 
Kaliannan , R . 


173793 
203832 
159793 
187078 
286751 
268764 
137071 
274333 
188270 


April 1998 
March 1999 
April 1992 
March 2000 
April 1993 
March 1999 
March 2009 
March 2007 
March 1989 
March 2008 
April 1998 
April 1998 


S.S.L.C . 
S .S.L.C . 
S.S.L.C . 
S. S.L.C . 
S. S.L.C . 
S .S .L .C . 
S .S .L .C . 
S .S .L . C . 
S . S .L .C . 
S . S .L . C . 
S. S.L .C . 
S . S .L . C . 


188562 


256 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


சி .என் . சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(2) 


(3) 


(5 ) 


(6 ) 


Gobichettipalayam — Cont. 
Naveenprabu , V . 


245560 


March 2003 


S . S .L . C . 


.8 . 6T600T 003672 /413(3)2015 , 

15 - 7 - 2015 . 

Do. 


March 1996 
April 1994 
March 2011 
April 2004 
April 1997 
April 1997 


S. S.L.C . 
S. S.L.C . 
S .S .L .C . 
S .S.L .C . 
S. S.L.C . 
S .S .L. C . 


March 2011 


S. S.L.C . 


March 2008 
March 2014 
March 2013 


S .S .L .C . 
S. S.L .C . 
S . S .L .C . 


April 2012 
March 1999 


S . S .L .C . 
S .S .L . C . 


Suresh Kumar, E . 

171285 
B . Senthilkumar 

157314 
Naveen Kumar, G . 

1315541 
Karuppusamy, S . 

242727 
S . Kokila 

173743 
Mohanraja , B . 

563501 
Karur: 
Sahinn Shifana, S . 

1482497 
Inspector of Matriculation School 
Kovai: 
Ashley Joseph Montaut 836892 
J. Sam Rohith Rajan 

2078499 
K .M . shrinithi 

1416767 
Private : 
M . Ajith 

2157821 
V . Aruntilak 

612708 
Inspector of Matriculation School 
Salem : 
S . Shakthee Parameshwaran 1432520 
Puducherry : 
K . Karthikeyan 

478907 
S .Manibalan 

429577 
Muthukumarane , A . 

1858150 
A . Nazarath Mary 

260577 
Kallakurichi: 
M . Krishnamoorthi 

322304 
Aravinth , M . 

592682 
R . Sudharsanan 

511972 
G . Sivaprakasam 

311105 
P . Anbu 

1908784 
K . Chitra 

376551 
Thirumal, K . 

508131 

372447 
L . Arul Pandiyan 

589389 
M . Kavitha 

417568 
653440 


April 2012 


S .S.L .C . 


April 2004 
April 2002 
March 2013 
April 1990 


S.S.L.C . 
S.S.L.C . 
S .S .L . C . 
S .S .L .C . 


October 1992 
March 2008 
April 2003 
April 1993 
March 2013 
March 1998 
April 2004 
June 2004 
March 2008 
March 2000 
October 2000 
March 2007 
April 1996 
March 2005 


S .S .L .C . 
S. S.L .C . 
S .S .L .C . 
S. S.L .C . 
S . S.L .C . 
S .S .L .C . 
S.S.L .C . 


S . S .L .C . 
S. S.L .C . 


567383 


P . Kalaivanan 
M . Gunavathi 
Sathya , K . 


349574 
521189 


S . S.L.C . 
S . S .L .C . 
S . S .L .C . 


Aug . 5 , 2015] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


257 


சி .என் . சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் 

பள்ளியின் பெயர் மற்றும் 
கல்வி மாவட்டம் . 

( 2 ) 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 6 ) 


Coimbatore: 
Swathi, S . 


273613 


March 2009 


S . S . L . C . 


ந . க . எண் 003672/பி3( 3)/2015 , 
15 - 07 - 2015 . 

Do. 


237096 


180386 


Pavithra , M . 
Vinothkumar, T. 
Rajpriya , P . 
Kiruthika Devi, S . 
Vasanthi, G . 
Kowsalya Devi . D . 
Punitha. P . 
S . Leena Kumari 
B . Vinod Kumar 
S . Dinesh Kumar 
Gowthaman , B . 
K . Gnanasekaran 
S . Srinivasan 
Arun Prasath , S . 
Perambalur : 
Dinesh Kumar, S . 


235417 
251057 
118169 
190912 
204970 
517110 
147746 


Mach 2007 
March 2000 
March 2005 
March 2007 
March 1987 
March 2000 
March 2001 
April 1997 
April 1994 
March 1999 
March 2009 
March 1996 
April 1998 
June 2011 


S . S .L . C . 
S .S.L . C . 
S . S . L . C . 
S .S .L .C . 
S . S .L . C . 
S . S .L . C . 
S .S.L.C. 
S .S .L. C . 
S . S .L . C . 
S . S.L. C . 
S .S.L.C . 
S . S.L. C . 
S. S.L .C . 
S . S .L. C . 


611278 


267342 
161791 
174662 


1128911 


813340 


March 2007 


S . S . L . C . 


செ . அமுதவல்லி , 

செயலாளர் , 
மாநிலப்பள்ளித் தேர்வுகள் வாரியம் , 
தமிழ்நாடு மற்றும் அரசுத் தேர்வுகள் 
இணை இயக்குநர் (பணியாளர் ), 

சென்னை - 600 006 . 


No. VI(2 )/126/ 2015 . 

Namakkal: 


Devaki 


196873 


March 1996 


S . S . L . C . 


ந .க . எண் 003673/13 - 2/ 2015 , 
17 - 07 - 2015 . 

Do. 


M . Ramya 
S . Ravichandran 
N . Nirmala 
P . Indhumathi 


882332 
188519 
276230 
305132 


S . Suresh 


258750 


323899 
318471 


P . Mullai Vendan 
B . Priyanka 
A . Satheesh Kumar 
S . Sathya 
R . Siva Kumar 


March 2008 
March 1983 
March 2002 
March 2005 
June 2001 
March 2007 
March 2006 
March 2007 
April 2004 
March 1997 
March 2008 


S . S .L . C . 
S . S. L. C . 
S. S.L.C . 
S .S.L . C . 
S . S .L . C . 
S . S .L . C . 
S. S.L . C . 
S .S .L. C . 
S . S.L . C . 
S . S.L . C . 
S . S . L . C . 


329197 
299174 
202740 


B . Aravinth 


341304 


258 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VISec . 2 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) 

(2) 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(3 ) 


(5 ) 


(6 ) 


NamakkalCont. 
M . Mohammed Basheer 


360651 


March 2009 


S .S.L .C . 


5.5 .6T600 003673/413 – 2/2015 , 

15 - 07 - 2015 . 

Do. 


144765 


A . Senthil 
J. Satish Kumar 
G . Kala 
S . Manimegalai 


321334 
245760 


March 1989 
March 2006 
March 2000 
March 2005 


310915 


S .S .L . C . 
S .S .L. C . 
S. S.L.C . 
S . S .L .C . 
S . S .L .C . 
S.S.L.C . 
S . S .L .C . 


K . Deivanai 


322490 


March 2006 


K . Anitha 


270422 


Sivanantham , S . 


328751 


K . Aiswarya 


314655 


S . S.L . C . 


March 2002 
March 2006 
March 2006 
March 2006 
July 2006 s 
March 1998 


P . Sivakumar 


319813 
438280 


S . S .L .C . 


P . Latha 


204313 


S . S .L . C . 


Nagapattinam : 


K . Kalaivani 


428011 


March 2005 


S . S .L . C . 


Dharmapuri: 


S . Velautham 


1514805 


October 2014 


S . S .L . C . 
S . S .L . C . 


S . Divya 


901661 


March 2009 
April 1994 


A . Venkatesan 


211150 


S .S .L . C . 


S . Murugesan 


425924 
656926 
1244570 


March 2010 
September 2010 
June 2011 


S .S.L.C . 


P . Gnanasekar 


230135 


March 1996 


R . Nikitha 


376417 


March 2008 
March 2001 


S . S .L .C . 
S . S .L .C . 
S .S .L. C . 
S. S.L.C . 


N . Vinoth 


290143 


R . Revathy 


380202 


March 2007 


V . Sathees Kumar 


246978 


S . S .L . C . 


R . Eashwari 


339496 


M . Thimmi 


193348 


March 1999 
March 2005 
April 1991 
April 1992 
April 2004 


225454 


G . Elavenil 
G . Chandrasekar 


323864 


G . Balaji 


207911 


March 1996 


S . S .L .C . 
S. S.L .C . 
S . S .L . C . 
S. S.L.C . 
S .S.L.C . 
S .S.L .C . 
S.S.L.C. 
S . S .L . C . 
S. S.L .C . 


S . Balamurugan 


417499 


March 2010 


R . Vidhya 


233496 


March 1997 


M . Manivannan 


383400 


March 2008 
March 1996 


G . Ramani 


225748 


Aug . 5 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


259 


சி .என் . சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 

( 2 ) 


தேர்வின் 
விவரம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3 ) 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 5 ) 


P .Madesh 


243568 


March 1999 


S . S .L . C . 


ந .க . எண் 003673/13 - 2/2015 , 

15 - 07 - 2015 . 


N . Tharun 


896708 


March 2008 
June 2013 


S . S . L . C . 
S .S.L. C . 


S . Sathya 


3031608 


Pattukottai : 


390261 


March 2001 


S . S .L . C . 


D . Sivasankari 
N . Manimaran 


496447 


March 2007 


S . S .L. C . 
S . S. L. C . 


P . Arunmani Jayaram 


1427704 


March 2013 


Krishnagiri : 


Jeyasuman J. 


408555 


March 2010 
March 2009 


S . Subbashinil 


393970 


R . Sangeetha 


289924 


March 2002 


K . Sasi Kumar 


231178 


March 1998 


Sagunthala , M . 


1499428 


April 2012 


V . Sudha 


226743 


S . S . L . C . 
S . S.L. C . 
S . S .L . C . 
S .S .L. C . 
S . S.L . C . 
S.S.L.C . 
S . S .L . C . 
S.S.L.C . 
S . S. L. C . 
S .S .L . C . 
S . S .L . C . 
S.S.L.C . 


V .K . Sugendran 


March 1998 
March 1989 
April 2008 


167989 


M . Madhan Kumar 


894663 


M . Nazima 


403559 


March 2010 


R . Jothi 


312611 


April 2004 


K . S . Sumathil 


663223 


March 1999 


V . Bhuvaneswari 


338450 


April 2004 


Hosur: 


Sabarinathan , N . 


321300 


March 2005 


S . S . L . C . 


Private : 


G . Geetha 


583952 


October 1987 


S . S . L . C . 


S . Rajesh 


583848 


S . S.L . C . 


March 2009 
March 1999 


A . Sankar 


691975 


S . S . L . C . 


செ . அமுதவல்லி , 

செயலாளர் , 
மாநிலப்பள்ளித் தேர்வுகள் வாரியம் , 
தமிழ்நாடு மற்றும் அரசுத் தேர்வுகள் 
இணை இயக்குநர் (பணியாளர்), 

சென்னை - 600 006 . 


260 


| 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


பதிவு / | 
சான்றிதழ் 
எண் . 
( 3 ) 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 5 ) 


( 6 ) 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர், 
எண் 

பள்ளியின் பெயர் மற்றும் 
கல்வி மாவட்டம் . 

( 2 ) 
No. VI (2 )/127 /2015 . 

T . Suresh 
Century Foundation , 
Teacher Training Institute , 
Tiruppur . 


June 2009 
June 2010 


ஆசிரியர் கல்வி 

பட்டயம் 


ந .க . எண் 022534 /சி3/ 2015 , 

15 - 07 - 2015 . 


0910610 
TT1 103086 
TT2 408180 
DTE 703879 


செ . அமுதவல்லி , 

செயலாளர் , 
மாநிலப்பள்ளித் தேர்வுகள் வாரியம் , 
தமிழ்நாடு மற்றும் அரசுத் தேர்வுகள் 
இணை இயக்குநர் (பணியாளர் ), 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


